APRIL/MAY 2023 


FTA12/ BTA12/CTA12/ /UTA12 — 
. இலக்கணம்‌ 1 நன்னூல்‌ எழுத்ததிகாரம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ — (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌ 
நூல்களின்‌ வகைகளைக்‌ கூறுக. 
இடை மாணாக்கர்‌ யார்‌? 


வல்லின எழுத்துக்களை எழுதுக. 


அ, ஆ பிறக்கும்‌ முறையைக்‌ கூறுக. 
பகாப்பதம்‌ ஈறாகத்‌ தொடரும்‌ எழுத்துக்கள்‌ எத்தனை? 
நிகழ்‌ கால இடைநிலைகள்‌ யாவை? 

நாடுரி பிரித்து எழுதுக. 

சாவ என்னும்‌ சொற்புணர்ச்சி தருக. 

அகம்‌ என்னும்‌ புணருமாற்றை இயம்புக. 


“ஆமா கோனவ்‌ அணையவும்‌ பெறுமே' விளக்குக. 


4878 


11. 


12. 


18. 


14, 


15. 


பகுதி ஆ -— (5 % 5- 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) நூலின்‌ இலக்கணம்‌ இயம்புக. 
(அல்லது) 


(ஆ) ஆசிரியர்‌ மாணவருக்குப்‌ 


பாடத்தை 
சொல்லித்தரும்‌ முறைமையை விளம்புக. 


(௮) எழுத்துக்களின்‌ பொதுப்பிறப்பினை எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) மாத்திரை ப்ற்றி விளம்புக. 


(அ) ஓர்‌ எழுத்து ஒரு மொழிகளை தொகுத்துரைக்க. 
(அல்லது) 

(ஆ) இடைநிலைகளை எடுத்துரைக்க. 

(அ) செய்யுள்‌ விகாரம்‌ பற்றி இயம்புக. 
(அல்லது) 

(ஆ) இயல்பாகும்‌ அகர ஈற்றுச்‌ சொற்களை விவரிக்க. 

(அ) தொள்ளாயிரம்‌ பிரித்து விளக்கம்‌ தருக. 
(அல்லது) 

(ஆ) சாரியைகள்‌ பற்றி இயம்புக. 


2 4878 


16. 


1117 


18. 


19, 


20. 


பகுதி இ-- (3 % 10 = 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


நல்லாசிரியரின்‌ இலக்கணம்‌; ஆசிரியர்‌ ஆகாதாரின்‌ 
இயல்புகளை விரித்துரைக்க. 


முதல்‌ எழுத்துக்களைக்‌ கூறி விவரிக்க. 
பகுபத உறுப்புக்களைக்‌ கூறி விரித்துரைக்க. 


குற்றியலுகர எண்ணுப்‌ பெயர்ப்புணர்ச்சி கட்டுரை 
வடிவில்‌ தருக. 


உருபு பற்றியக்‌ கருத்துக்களைத்‌ தொகுத்துரைச்‌ செய்க. 


3 4878 


